N 


கரந்தைத் தமிழ்ச்சங்கம் 


( காப்பிடப்பெற்றது . ) 
தஞ்சை 


ஒன்பதாம் ஆண்டின் அறிக்கை , 


சித்தார்த்தி ( தை ) - காலயுத்தி ( மார்கழி ) 


* 


திரு . வே . இராதாகிருட்டின பிள்ளை , பீ . எ . 

சங்கம் நிறுவிய துங்கன் . 
MOMO 
லாலி எலெக்டிரிக் அச்சுக்கூடம் , தஞ்சாவூர் . 

1920 . 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் 


பெரியாரைத் துணைக் கொள்ளும் 


விரோதிகிருது வைகாசிமீ கூ நிறுவப்பெற்றது . ( 14-5-1911) 


ஆண்டுத் திருவிழாக்களில் 


தவலமை தாங்கியவர்கள் . 


திரு . கா . நமச்சிவாய முதலியார் அவர்கள் , சென்னை 


2. திரு . டீ . ஏ . இராமலிங்கம் செட்டியார் அவர்கள் 

பி.ஏ. , பி . எல் . , கோயமுத்தூர் 


ந . திரு . இராவ் சாஹிப் கோ . இராமகிருட்டின பிள்ளை 

அவர்கள் , பீ . எ . , எவ் . ஆர் . எச் . எஸ் . , 
சென்னை 


ச . திரு. திவான் பகதூர் சா . ராம் . மு . இராமசாமிச் 

செட்டியார் அவர்கள் , சிதம்பரம் 


ரு . திரு. மாட்சிமிக்க பா . இராசராசேசுவர சேதபதி 

அவர்கள் , இராமநாதபுரம் . 


சு , திரு . தி . செல்வக்கேசவராய முதலியார் 

அவர்கள் , எம் . ஏ . சென்னை . 


எ . உயர் திரு . சிவசண்முக மெய்ஞ்ஞான சிவாசாரிய 

சுவாமிகள் அவர்கள் , திருப்பாதிரிப்புலியூர் , 


பெரியாரைத் துணைக் கொள்ளும் 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் . 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் , 
( பதிவு செய்யப்பெற்றுதல் 

தஞ்சை 


ஒன்பதாம் ஆண்டின் அறிக்கை . 

காலயுத்தி , சித்தார்த்தி ஆண்டு 


தண்டமிழ்த்தொண்டில் தலைசிறந்து விளங்கும் ஐயன்மீர் ! 

! 
எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நம் சங்கத்தின் ஒன்பதாம் 
ஆண்டு இளிது நிறைவேறியது . இவ்வாண்டின் நிகழ்ச்சிகள் பின் 
வருமாறு : 

ஏழு , எட்டாம் ஆண்டுகளின் திருவிழா 
இத்திருவிழா சித்தார்த்தி ஆண்டு வைகாசித்திங்கள் கக , கவ 
( 24 , 25-5-1919 ) , ஆம் நாட்களில் திருக்கோவலூர் ஆதீனம் , திருப் 
பாதிரிப்புலியூர் , திரு . ஞானியார் மடத்தின் தலைவர் உயர்திரு சிவசண்ழக 
மெய்ஞ்ஞான 

சிவாசாரிய சுவாமிகள் அவர்கள் தலைமையில் மிகச் 
சிறப்பாக நடை பெற்றது . தலைவரவர்கள் பல்லிய முழங்கத்தொண்டர் 
குழாம் புடைசூழத் திருவுலாப்போந்து திருவிழாவிற்கெனச்சிறப்பாக 
அமைந்துள்ள பெரும் பந்தலுக் கெழுந்தருளித் தமிழன்பர் போற்றிசைப் 
பப் பன் மீனாப்பண் தண்மதியொப்ப முதலிடத்தமர்ந்து யாவருளமுங்கனிங் 
துருகும் வண்ணம் தமிழின் அருமை பெருமைகளை நன்குவிளக்கி முன் 
னுரை கூறியருளினார்கள் . 
பின்னர் சுவாமிகள் 

பணிப்பச் 

சங்க அமைச்சர் அவர்கள் ஏழு 
எட்டாம் ஆண்டுகளின் அறிக்கை படித்தனர் . அதன் பின் ஆண்டுக்குழுமி 
யிருந்த பெரியோர்களாற் கீழ்க்கண்ட முடிவுகளும் , சொற்பொழிவுகளும் 
சொந்தன . 

முடிவுகள் , 
தஞ்சைச் சாந்தைத் தமிழ்ச்சங்கத்தின் ஏழு , எட்டாம் ஆண்டு 
களின் திருவிழாத் திருநாளில் கூடிய தமிழ்மக்களெல்லாம் : 

1 . இதுகாறும் நடந்த கொடும் போரை ஒழித்துத் தம்வேர் தர் 
பெருமானாகிய மிது மாட்சிமிக்க ஜார்ஜ் மன்னர் மன்னருக்கு ஒப்பில்லா 


முழு வெற்றியருளிய பேரருளாளனாகிய எல்லாம் வல்ல இறைவனைப் 
பேரன் பொடிறைஞ்சித் , தம் மன்னர் பெருமானுக்குத் தமது என்றும் 
நிறைந்த உரிமையன்பினை வெளியிட்டுத் தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள் . 

இது , தலைவராகிய சுவாமிகளால் முன்மொழியப்பட்டு , மாட்சிமிக்க 
சென்னை ஆட்சிக்கிழவர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது . 

2 . இச்சங்கத்தின் ஆறும் ஆண்டின் திருவிழாக்காலத்தில் செய்த , 
திருவையாறு வடமொழிக்கல்லூரியின் சார்பான முடிவைத் தஞ்சை 
நாட்டாண்மைக் கழகத்தார் ஆய்ந்து முறை செய்யாமை குறித்துத் தம் 
வருத்தத்தை வெளியிட்டுத் தெரிவித்துக் கொள்வதுடன் , இனியாவது 
காலந்தாழ்க்காது மேற்கண்டகல்லூரியின் இருப்பிடத்தைத் திருவையாற்றி 
விருந்து தஞ்சைக்கு மாற்றவேண்டுமென்றும் , அதில் தமிழைத் தலை 
மொழியாகக் கொண்டு பயிற்றுவிக்க வேண்டுமென்றும் வற்புறுத்துகி 
முர்கள் . 

இது , திரு . த . வே . உமாமகேசுவாம் பிள்ளை , பி . ஏ பி . எல் . 
அவர்களால் முன்மொழியப்பட்டு , திருக , சண்முகம் பிள்ளை பி . ஏ . , 
அவர்களால் வழிமொழியப்பட்டு , தஞ்சை நாட்டாண்மைக் கழகத்தாருக்கு 
அனுப்பப்பட்டது . ( இதன் மேல் , சென்னைப் பல்கலைக்கழகத்து வித்து 
வான்பட்டப் பாக்ஷைச் சட்டத்தில் இப்பொழுது தலைமொழி , துணை 
மொழிமுறையில் தமிழ்ப் பாடத்தில் வேற்றுமையின்மையின் மேற்கூறிய 
முடிவின் பிற்பகுதியைக் குறித்து ஒன்றுஞ் செய்வதற்கில்லை யென 
மறு மொழி கிடைத்தது , கல்லூரியைத் திருவையாற்றிலிருந்து தஞ்சைக்கு 
மாற்றுவதைப் பற்றி ஒன்றும் சொல்லவும் செய்யவும் படவில்லை . ) 

3 . தமிழ்மொழி தன்பண்டைச்சிறப்பும் , உயர்நிலையும் அடைதற்கு 
வழியாகப் பல்வேறு இடங்களிலும் உள்ள தமிழ்ச்சங்கங்களும் , தமிழ்ப் 
புலவர்களும் ஒத்துழைத்துத் தமிழ்த் தொண்டாற்றல் இன்றியமையாமை 
யாகலான் , தமிழ் மேம்பாட்டில் குறிக்கொண்ட சங்கங்கள் , புலவர்களின் 
பொதுப் பெருங்கழகம் ( Tamil Sangam s Conference Associa 
tion and Tamil Pandits Conference Association ) ஏற்பட்டுத் 
தமிழ் வளர்ச்சிக்கான வழிகளை ஆராய்ந்து ஆண்டுதொறும் குறித்த நாட் 
களில் ஒன்று கூடி , அவ்வாராய்ச்சிகளைக் கருதி முடிவு செய்ய வேண்டு 
மென்று விரும்புகிறார்கள் . இவ்விருப்பத்தை நிறைவேற்றற்கான வழிகளை 
ஆய்ந்து முடிக்கும்படி கரந்தைத் தமிழ்ச் சங்கத்தாரைக் கேட்டுக்கொள் 
துடன் , இதில் இவர்க்குத் துணையாமாறு மற்றைச் சங்கங்களையும் , புலவர் 
களையும் வேண்டுகிறார்கள் . 
இது திரு . பண்டிதர் மு . வேங்கடசாமி நாட்டார் அவர்களால் 
மொழியப்பட்டு , திரு . அ . கணபதிபிள்ளை யவர்களால் வழி 


3 


4 . 


மொழியப்பட்டது . ( இம் முடிவின் கருத்தை நிறைவேற்றற்கான ஏற் 
பாடுகள் நடந்து வருகின் மன 

சென்ற ஆண்டில் திருச்சிராப்பள்ளியில் கல்விக்கழகத் தமிழ்ப் 
பண்டிதர் பெருங் கூட்டம் கூடித் தம்மையும் , தமிழையும் குறித்து 
ஆய்ந்தமைக்குப் பெருமகிழ்வடைவதுடன் , அங்கனமே ஆண்டு தொறும் 
பலவிட ங்களிலும் அத்தகைய கூட்டம் நடைபெறவேண்டியது இன்றி 
யமையாததென்று எண்ணித்தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள் . 

இது திரு . T. N. தநழர்த்திப் பிள்ளை யவர்களால் முன் மொழியப் 
பட்டு , திரு . T. கூரத்தாழ்வார் முதலியார் அவர்களால் வழிமொழியப் 
பட்டு , கல்விக்கழகத் தமிழ்ப்பண்டிதர் பெருங் கூட்டத்தின் அமைச்சர் 
அவர்களுக்கு அனுப்பப்பட்டது . ) 

5. தமிழ்மொழியானது தொன்மையும் , சீர்மையும் , செம்மையும் 
வாய்ந்து விளங் 

விளங்குகின்ற ஓர் உயர் தனிச் செம்மொழி யென உறுதிப்பட்டுப் 
பலதிறத்தாராலும் ஏற்றுக் கொள்ளப்படுவதால் , சென்னைப் பல்கலைக் 
கழகத்தார் தாம் இது காறும் கொண்டிருந்த கொள்கையை மாற்றித் தமிழ் 
மொழி ஓர் உயர் தனிச் செம்மொழியே யென்பதை ஒப்புக்கொண்டு 
இத் தென் தமிழ் பாட்டுப் பல்கலைக் கழகத்தில் அதற்கு முறைப்படி 
முதலிடமும் ( first place ) உரிமைகளும் (recognition ) கொடுக்க 
வேண்டுமென்று வற்புறுத்துகிறார்கள் . 

இது திரு. T.S. சபாபதி பிள்ளை , பி . ஏ . , அவர்களால் முன் 
மொழியப்பட்டு , திரு . M. அப்பாவு முதலியார் , பி . ஏ . பி . எல் , 
அவர்களால் வழிமொழியப்பட்டது .) 

6. தமிழ்மொழியின் நலத்தைப் பேணுவதற்கும் , அதற்குரிய 
பதவியையும் , உரிமைகளையும் தேடிக்கொடுத்தற்கும் , தமிழ்மொழிக் கென 
உண்மைத்தொண்டாற்றி வரும் திரு . பா . வே . மாணிக்கநாயக்கர் , பி.இ. , 
எம் . சி.ஐ. , அவர்களைச் சென்னைப் பல்கலைக் கழகத் 

துணை வருள் ஒரு 
வராக்க வேண்டுமென்று அக்கழகத் தலைவர் அவர்களையும் , சென்னை ஆட் 
யாளரையும் கேட்டுக் கொள்ளுகிறார்கள் . 

( இது திரு . சாமிநாத பிள்ளை , M. A. , B.L .. அவர்களால் முன் 
மொழியப்பட்டு திரு . V. A. சகராயப்பின்ளை B.A. , 

B. L. 
அவர்களால் வழிமொழியப்பட்டது .) 

மேற்படி இரண்டு முடிவுகளும் , சென்னைப் பல்கலைக் கழகத் தலைவர் 
அவர்களுக்கும் , துணைத்தலைவர் அவர்களுக்கும் , பதிவாளர் அவர்களுக்கும் 
சென்னை யாட்சி அமைச்சர் அவர்களுக்கும் அனுப்பப்பட்டன . 


1 


சொற்பொழிவுகள் , 
க . குகன் - திரு. அ . கிருஷ்ண சாமி நாயுடு அவர்கள் , திருவரங்கம். 

அதியமானெடுமானஞ்சி- இலக்கண விளக்க பரம்பரைத் 
எஸ் சோமசுந்தர தேசிகர் அவர்கள் , திருவாரூர், 
அன்பு -- திரு . எஸ் . சோமாஸ்கந்தபட்டர்கார் அவர்கள் 
திருமறைக்காடு , 
அக்ஞானம் - திரு . பா . வே . மாணிக்கநாயக்கரவர்கள் , பி.இ., 
எம் . சி.ஐ., வேலூர், 
தமிழ்மொழிபேணல் - திரு . ஆர் . பி . சேதுப்பிள்ளை அவர்கள் 
பி . ஏ . , பி.எல். , திருநெல்வேலி , 
தமிழ் முதனூல்கள் - திரு. கா . சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் , 
எம் . ஏ . எம் . எல் . , திருமயிலை . 
தமிழ் ஓர் 

உயிர் தனிச் செம்மொழியன்றோ ? 
எஸ் . சச்சிதானந்தம் பிள்ளை அவர்கள் சென்னை . 


திரு . வே . இராதா கிருட்டினபிள்ளை அவர்கள், பி . ஏ . 
நம் சங்கங்கண்டு , நமக்கெல்லாம் தண்டமிழ்த் தொண்டின் வழி 
துறை காட்டிய பெருந் திருவாளர் வே . இராதாகிருட்டின பிள்ளையின் 
நண்பர்களால் சங்கத்துக்குதவப்பெற்ற அவர்களது திருவுருவப்படம் 
ஆண்டுத் திருவிழாக்காலத்து உயர் திரு ஞானியார் சுவாமிகள் அவர்களால் 
காணப்பெற்றுப் பிள்ளையவர்களது உருவும் ஊக்கமும் எம்முளத்தெலாம் 
ஒளிரச் சங்கக் கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது . 

உறுப்பினர் 
ஒன்பதாம் ஆண்டின் தொடக்கத்தில் நம் சங்கத்தில் இருநூற்றுப் 
பத்து உறுப்பினர் இருந்தார்கள் . இவ்வாண்டிற் சேர்ந்தவர்கள் பதி 
னெழுவர் . சங்கத்தினின்றும் விலகிக் கொண்டவர் ஒன்பதின்மர் . உலக 
வாழ்க்கையை நீத்தார் இருவர் . எனவே இப்பொழுது உறுப்பினராக 
வுள்ளார் இருநூற்றுப்பதின்றுவர் . ( சேர்க்கை - க . ) இவ்வாண்டில் திரு. 
பா . வே . மாணிக்க நாய்க்கர் அவர்கள் நம் சங்கத்தின் ஆயுட்கால உறுப் 
பினராகச் சேர்ந்தார்கள் , 


கூட்டங்கள் 


இவ்வாண்டில் உறுப்பினர் தொழிற் சூழ்ச்சிக் கூட்டம் இரண்டும் ,, 
தொழிற்கழகத்தார் கூட்டம் பதின்மூன்றும் , கீழ்க்காணும் விரிவின்படி 
பொதுக்கூட்டங்களும் நிகழ்ந்தன . 


S 


நம் சங்கத்தைச் சார்ந்து இத்தஞ்சையிற் பற்பல கழகத்தாரும் 
திருவாளரும் உயர் திரு ஞானியார் சுவாமிகளைக் கொண்டு பல் திருத்த 
பொருள்களைப்பற்றிச் சிறந்த சொற்பொழிவுகள் செய்வித்தார்கள் . 

இவையன்றி நடை பெற்றபிற பொதுக்கூட்டங்களாவன : 


e 


க . 


தசை. 
சித்தார்த்தி சித்திரை, க நாள் . 

(14-4--19 ) 
க . திரு . சிங்காரவேலு முதலியார் அவர்கள் தலைமையில் புத்தாண்டு 
விழா நடைபெற்றது . அப்பொழுது நம் சங்கத் தலைவர் அவர்கள் நமது 
கடமை என்பது பொருளாகச் சிறந்ததோர் சொற்பொழிவு செய்தார்கள் . 

திருச்சி . 
2 . சித்தார்த்தி ஆடி , சுஉ ( 21-7-17 ) திருஞானியார் சுவாமி 
கள் செந்தமிழ்ச் சிறப்பை விளக்கினார்கள் . 

சித்தார்த்தி , கார்த்திகை கக ( 25-11-19 Rev Father 
Quinn அவர்கள் தலைமையில் திரு . பா . வே . மாணிக்கநாயக்கர் அவர்கள் 
Phonetics for Students & Teachers Ancient Tholkappier 
Ts . Modern Jones என்பதைப் பற்றிச் சொற்பொழிவு செய் 
தார்கள் . 

நூல்நிலையம் ( Library ) 
இவ்வாண்டின் தொடக்கத்தில் இக்கிலையத்தில் கஉக 

சுவடிகள் 
இருந்தன . இவ்வாண்டில் விலைக்கு வாங்கியனவும் , நன்கொடைவந்தன 
வுமாக காஎ சுவடிகள் சேர்ந்தன ( சேர்க்கை 2 ) ஆக இப்போது நிலையத் 
திலிருப்பன தங்க சுவடிகள் . 

செந்தமிழ்க் கைத்தொழிற் கல்லூரி 
நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி வழியாகப் பல்கலைகளையும் பயிற்று 
வித்துக் கைத்தொழிலையும் மேம்படச் செய்வதற்கு அடிப்படையாகத் 
தொடங்கிய நம் சங்கத்தைச் சார்ந்த தொடக்கப்பள்ளியில் ( Elementary 
School ) இவ்வாண்டின் தொடக்கத்தில் சுக பிள்ளைகள் இருந்தார்கள் . 
பிறகு இவ்வாண்டில் எ அ பிள்ளைகள் சேர்ந்தார்கள் சுக பிள்ளைகள் நீங்கி 
னார்கள் . எனவே இப்போழுது எசு பிள்ளைகள் படித்து வருகிறார்கள் 

பொதுவாக உயர்தரக்கல்வியையும் , சிறப்பாகத் தமிழ்க் கல்வியையும் 
நாட்டிற்குப் பயன் தரத்தக்க கைத்தொழில்களையும் வளரச்செய்ய வேண்டு 
மென்ற நம் நோக்கம் , போதிய பொருளின்மையால் இப்பொழுது இங் 
நிலையிலிருக்கிற தென்றாலும் , இறைவன் திருவருளால் விரைவில் 


என்னிலையடையுமென நம்புகின்றோம் . நமது சங்கத்தலைவர் அவர்கள் 
உதவிவரும் திங்களிருபத்தைந்து ரூபாவும் , அரசாட்சியினர் உதவும் 
பொருளும் , கரந்தை கணிகரது உண்டிகை யுதவியு மன்றி வேறொரு 
வருவாயு மின்மையால் இப்பொழுது நாம் நம் வேலையில் மிகுதியாக 
எட்டமுடியவில்லை , நம் தலைவர் அவர்களைப் போலப் பிறபெரியோர் 
களும் இயன்றவரை அருளுவார்களாயின் நம் நோக்கம் முற்றி , நாடு நலம் 
பெறுவதாகும் , அனை வரும் தாம் செய்யும் உதவி சிறிதென்றெண்ணாது 
உதவி வரைத்தன் றுதவி உதவி செயப்பட்டார் சால்பின் வரைத்து 
எனும் திருமறையை யுன்னித் தம்மால் இயன்றவரை உதவுவார்களாக 

இலைவசப்படிப்பகம் 
நம் சங்கத்தைச் சார்ந்து யாவர்க்கும் பயன்பட்டு வரும் படிப்பிடத் 
திற்கு , க . சுதேச மித்திரன் , உ . திராவிடன் , ந . ஞானசாகரம் , ச . நல் 
லாசிரியன் , டு . விவேகசிந்தாமணி , க . Madras Times எ . South 
Indian Research , அ . Fergusan Gollege Magazine , என்ற 
தாள்கள் வரவழைக்கப்படுகின்றன . இவையன்றி நம் தலைவர் அவர்களால் 
க . Justice , க 0 . சித்தாந்தம் , கக , கிருஷிகன் , கஉ . செந்தமிழ் , கக 

, 
Mysore University Magazine கச . தமிழர் நேசன் என்னும் 
தாள்களும் மதுரைத் தமிழ்ச்சங்கத்தாரால் கடு செந்தமிழும் உதவப்பெற்று 
வருகின்றன . 
தஞ்சை நகராண்மைக் 

நகராண்மைக் கழகத்தார் ஆண்டுதொறும் நூறு ரூபா 
அன்பொடு உதவி நம்படிப்பகத்தை விரும்பிப் போற்றி வருகின்றனர் . 

வெளியீடு, 
இவ்வாண்டில் நமது சங்கத்திலிருந்து திரு . பண்டிதர் மு வேங்கம் 
சாமி நாட்டார் அவர்களால் புலவர் வரலாற்று வரிசையில் நக்கீரர் 
என்னும் நூல் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது . சென்னைப் 
பல்கலைக்கழகத்தார் இந்நூலின் அருமையினையுணர்ந்து இதனைப் பி . ஏ . 
பட்டம் பெறுவார்க்குப் பாடமாக வைத்திருக்கின்றனர் . இதற்காக யாம் 
அவர்கள் பால் மிகுதியும் நன்றி பாராட்டுகிறோம் . மற்றைய புலவர் 
வரலாறுகளையும் , கலைகளையும் பல புலவர் ஆராய்ந்து வருகின்றனர் . 
விரைவில் பல நூல்கள் வெளிவரும் . 

திங்கட்டாள் வெளியீடு . 
நமது நோக்கங்களைத் தமிழுலகத்திற்கறிவித்தற்கும் , தமிழ்ப்புலவர் 
கள் அவ்வப்போது காணும் உண்மைகள் , நூலாராய்ச்சிகள் முதலியவற்றை 
யாவருமுணரவெளியிடற்கும் , நம் தாய்த் தமிழின் உண்மைஉரிமைகளை நிலை 
நாட்டுதற்கும் , இன்னும் பல இன்றி யமையாத தொண்டுகளைச் செய்தற் 
கும் கருவியாச ஒரு திங்கட்டாள் ( Monthly Journal ) நமது சங்க மூல 


7 . 


மாகத் தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது . அது விரைவில் வெளி 
வரவும் , என்றும் நின்று நிலவி விளங்கவும் அன்பர்கள் யாவரும் அதனைப் 
போற்றிப் புரக்க வேண்டுகின்றோம் . இதன் முழுவிவரமும் - தமிழ்ப் 
பொழில் என்னும் தலைப்புடைய விளம்பரத்தாளில் காண்க. 

கிளைச்சங்கம் , 
நமது கிரிசிரபுரம் கிளைச் சங்கத்தின் முயற்சி நலங்களை யெல்லாம் 
மூன்றாவது சேர்க்கையிற் காண்க . இக்கிளையுறுப்பினர் தமிழ்க்கல்வியை 
மேம்படச் செய்து வருதல் பெருமகிழ்வைத் தருகின்றது . உறுப்பினர்களை 
ஊக்கப்படுத்திப்பயிற்றிவரும் திரு . பண்டிதர் , மு . வேங்கடசாமி நாட்டார் 
அவர்களுக்கு யாம் பெரிதும் நன்றிபாராட்டுகின்றோம் . 

வருவாய் 
உளத்தில் பேரூக்கம் வாய்ந்த நம் உறுப்பினர் யாவரும் செயலாலும் 
அதனை உணர்த்த வேண்டித் தத்தம்மாலியன்ற பொருளுதவி செய்து வரு 
கின்றனர் . இவ்வாண்டின் வரவு செலவுகள் பின்னர்க்காட்டப்பட்டிருக் 
கின்றன , ( சேர்க்கை ச ) நம் சங்ககோக்கங்களையும் , அதன் வருவாயையும் 
நோக்குழி அவை ஒன்றற்கொன்று பற்றுவாய்க்காணலாம் . நம் அரிய பெரிய 
நோக்கங்கள் விரைவில் இனிது நிறைவேறித் , தமிழும் தமிழரும் மேம்பட 
வேண் மொயின் , பெருஞ்செல்வம் வாய்ந்த பெருமக்கள் இந் நொடிமுத 
லேனும் உண்மை உணர்ச்சி பெற்றுத் தம் மறைவிடம் விட்டு வெளிப் 
போந்து தாம் பொருள் பெற்ற பயனையடைய வேண்டும் . 

இவ்வாண்டில் தம்மில்லங்களில் உண்டாய வாழ்க்கை நலசேர்ச்சி 
களில் தமிழிறையை இறைஞ்சிக் காணிக்கை செலுத்தியார் நிரல்வருமாறு . 

திரு . M. நடராசபிள்ளை அவர்கள் B. A. , BL. தஞ்சை 
திரு மணம் - ரூ .18 பெறுமான புத்தகம் . 
திரு . P. கோவிந்தராசர் அவர்கள் திரிசிரபுரம் தொழிற்பேறு 
ரூ . 32 பெறுமான புத்தகங்கள் . 
திரு.க , அண்ணாமலைப்பிள்ளை அவர்கள் ஆலங்குடி மகப்பேறு 


உ , 


ரூ . 2 . 


திரு . R. சிவகடாக்ஷம் பிள்ளை அவர்கள் இடைக்கியம் மக்கள் 
காதணிமங்கலம் ரூ 20 . 
திரு . ஆ . ச . ஆறு முகம்பிள்ளை அவர்கள் , சரந்தை போன்னை 


அன்னை திதி 50--4--0 
எ . திரு . இ 

திரு . இ . சண்பகவல்லியம்மாள் அவர்கள் , கரந்தை கணவர் 
திதி ரூ . 1 . 


8 


நூல் நிலையத்தார் பெருங்கூட்டம் . 
இச் சென்னையில் 1919 - ஹி நவம்பர் 14. 15s களில் நமை 
பெற்ற இக்கூட்டத்தில் நம் சங்கமும் சேரவேண்டுமென்று அக்கட்ட 
வமைச்சர் விரும்பியவாறே , திரு . எஸ் , சச்சிதானந்தம் பிள்ளை அவர்கள் 
பி . ஏ ., எல் டி .. அனுப்பப்பெற்றார்கள் . அவர்கள் கூட்டத்திற்கும் 
சென்று தாம் கண்டவற்றையும் , அதன் பயனாக நாம் செய்யக்கூடியவற் 
றையும் விரித்து அறிக்கை செய்தார்கள் . அதன்மேல் வேளையும் , பொரு 
ளும் சேருங்கால் வேண்டுவன செய்யலாகும் . 

கையறு நிலை . 
நம் சங்க உறுப்பினருள் ஆலங்குடி வேளாளர் திரு . தெய்வநாயகம் 
பிள்ளை அவர்களும் , கீழ்வேளூர் உப்பளத் துணைக் கண்காணியர் (Sait 
Sub Inspector ) திரு கிருஷ்ணசாமி பிள்ளை அவர்களும் இவ்வாண்டில் 
இறைவன் திருவடி பெய்தியது எம்முள்ளத்தை மிகுதியும் துயர்விக்கின் 

இவரது இல்லத்தாருக்கு எமது ஆற்செணாக்கவற்சியைத் தெரி 
வித்துக் கொள்ளுகின்றோம் , 

பேரறிவாளரும் , நற்றமிழன்பரும் , பெருங்கொடை வள்ளலும் , நம் 
சங்கப்பற்றுடையவரும் ஆகிய ராவ்சாஹீப் திரு மு . ஆபிரகாம் பண்டிதர் 
அவர்களை இழந்தது நம் தமிழ் நாட்டிற்கே ஓர் பேரிழப்பென்னலாம் . 
பல வழிகளிலும் அவர்களிடமிருந்து பல உதவிகளையும் எதிர் பார்த்திருந்த 
எம் ஏமாற்றத்தையும் துயரையும் என்னென்போம் . 

அன்றியும் பத்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் , எம் முதற் புரவலரும் 
வரையாவீகைப் பேரிசையண்ணலும் , காட்சிக்கெளிமையும், கடுஞ்சொ 
வின்மையும் வனசயில் ஒழுக்கமும் , மாசில் பேரறிவும் வாய்ந்து விளக்கிய 
வரும் ஆகிய திரு . வா . கோபாலசாமி இரகுநாத இராசாளியார் அவர்கள் 
இறைவன் திருவடிழேல் எய்தியதும் இச்சங்கங்கண்ட பேரிசைச்செம்மல் 
திரு . வே . இராதாகிருஷ்ண பிள்ளை அவர்களது அருமை மனைவியாரும் 
இச்சங்கத்தின் முதற் பெண்மணி யுறுப்பினரும் ஆகிய திரு . சண்பக 
வல்லியம்மாள் அவர்கள் இவ்வுலகு நீத்துத் தம் கணவர் இருப்பையடைந்த 
தும் நம் சங்கத்தின் இரண்டாம் ஆண்டுத் திருவிழாவில் தலைமை தாங்கி 
எமக்கு அறிவூட்டி மகிழ்ந்து யாம் வேண்டும்போதெல்லாம் இன்மொழி கறி 
நல்வழிகாட்டி வந்த திரு . தோ . இராமகிருஷ்ண பிள்ளை , பி . எ . எப் . 
எம் , யூ . , எம் . ஆர் . , எ , எஸ் . , அவர்கள் காலஞ்சென்றதும் , எம்மனம் 
மாழ்க வருத்துகின்றன , அந்தோ 1 

இறைவன் அருள் இருந்தவா 
றென்னே ? 


2 


9 


பார்வையிட்டோர் 
இவ்வாண்டு நம் சங்கத்திற்கு எழுந்தருளி, நம் முன்னேற்றத்திற் 
கான வழிகளைக் கூறி நமக்குப் பேருதவி செய்த திரு . ஞானியார் சுவாமி 
களுக்கும். கல்விக்கண்காணியர் ( Inspector of Schools ) திரு . இராக 
வாச்சாரியார் அவர்களுக்கும் யாம் என்றும் மறவா நன்றி பாராட்டுகின் 
றோம் , 

நன்றி கூறல் . 
நமது சங்கம் தோன்றிய நாள் முதல் அதனைப்புரத்தலே தமது கட 
னென வோர்ந்து எம்மாட்டுப்பேரன்புகூர்ந்து வேண்டியாங்குதவி வருப 
வர்களும் , தமிழ்க்கொடி படரும் தனிப்பெரு நிழலாயுள்ளவர்களும் , சங்க 
மேம்பாட்டில் கண்ணுங்கருத்துமாயிருந்து நலம் பலவாற்றி வருபவர்களு 
மான ஆண்டிப்பட்டியின் அதிபர் திரு . சா . ராம . மு . சித . பெத்தாச்சி 
செட்டியார் அவர்களுக்கு எமது என்றும் மறவாநன்றியைச் செலுத்துகின் 
றோம் , சங்கத்தின் உயிர்நிலையாகிய எங்கள் தலைவர் அவர்கள் பொதுவாகச் 
சங்கத்திற்கும் சிறப்பாகக் கல்விக்கழகத்திற்கும் செய்து வரும் பேருதவி 
யெம்மால் அளவிடக்கூடிய தன்று . அதற்குத் தக்க நன்றி செலுத்தலும் , 
கைம்மாறு செய்தாலும் எம்மாலாவதொன்றன்று . எம்தலைவர் வாழ்க ! வாழ்க ! 
என்று வாழ்த்துவதல்லது வேறென் செய்வேம் . எம் தலைவர் அவர்க 
ளுக்கு ஒப்பற்ற துணையாகவிருந்து சங்க வேலைகளை அன்பொடு பார்த்து 
வரும் ஆ . ச . ஆறுமுகம்பிள்ளையவர்களுக்கும் எம்மொழி கொண்டு நன்றி 
செலுத்துவது ? கைம்மாறு வேண்டாக்கடப்பாட்டு மாரிமாட்டென்னாற் 
றுங் கொல்லோவுலகு ? 

இச்சங்கத்தின் எழு , எட்டாம் ஆண்டுத் திருவிழாக்காலத்தில் தலை 
மைபூண்டு திருவிழாவைச் சிறப்பாக நடத்திய உயர் திரு ஞானியார் சுவாமி 
கள் அவர்களுக்கும் ஆண்டும் மற்றப்பொதுக்கூட்டங்களிலும் சொற் 
பொழிவாற்றிய பெருஞ்சொல்லாளர்களுக்கும் ; திருவிழா நன்குநடை 
பெறுவதற்குப் பொருளுதவி புரிந்தும் , மற்றும் பலவகையில் ஊக்கியும் 
எமக்கருள் சுரந்த திருவாளர்கள் இராவ்பகதூர் வீ . அப்பாசாமி வாண்டை 
யார் அவர்கள் . எஸ் . எல் . முத்துசாமி உடையார் அவர்கள் , இராமச்சந்தி 
ரம் பிள்ளை அவர்கள் , பாப்பாநாட்டு அதிபர் அவர்கள் , காடோவ் அவர்கள் 
முதலிய திருவாளர்களுக்கும் யாம் என்றும் கடமைப்பட்டவர்களாயிருக் 
கின்றேம் . 

உறுப்பினர் அனைவரும் சங்கமேம்பாட்டிற் பெரிதும் ஈடுபட்டவர்களா 
யினும் , திருவாளர் ஐ . குமரசாமி பிள்ளை அவர்கள் , க . சண்முகம் பிள்ளை 
அவர்கள் , த.பீ , சோமநாதராவ் அவர்கள் , சி . தக்ஷணாமூர்த்திப் பிள்ளை 


2 


TO 


அவர்கள் , எம் . எஸ் . கலியாண சுர் தரமையர் அவர்கள் , எ . டி . பன்னீர்ச் 
செல்வம் அவர்கள் , நீ . கந்தசாமி பிள்ளை அவர்கள் , டி , என் , குருமூர்த்திப் 
பிள்ளை அவர்கள் முதலாயினோரது பெரும்பணிகள் சிறப்பாய்ப் பாராட்டற் 


பாலன . 


எமக்கு இருப்பிடம் தந்து தவும் திரு . வா . கோவிந்தராசலு நாயுடு 
அவர்களுக்கும் , திருவா, சுப்பராயலு நாயுடு அவர்களுக்கும் , சேருவை 
காரன் தெருப்பஞ்சாயத்தார்களுக்கும் , திருச்சிராப்பள்ளி நகர் மன்றத்தா 
ருக்கும் எஸ் . பி . ஜி . கல்லூரி, St. ஜோசெப் கல்லூரிகளின் தலைவர்களூக் 
கும் எம் நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் . 

இதுகாறும் கூறிய தமிழன்பர்களுக்கும் , பலதுறைகளிலும் எமக்குப் 
பேருதவி புரிந்து வரும் அறிஞர்களுக்கும் , தஞ்சை நகராண்மையினருக்கும் 
நூல் முதலியன உதவியருளிய மதுரைத் தமிழ்ச்சங்கத்தினருக்கும் எமது 
நன்றியைப் பின்னரும் தெரிவித்துக்கொள்வதோடு , இவர்களெல்லாம் பல் 
வளம் பெருகப் பல்லாண்டு வாழ்ந்து நம் சங்கத்திற்குப் பேரணியாய் 
ஒளிரும் வண்ணம் இறைவன் திருவடியை வணங்குகின்றோம் . 

மன்னுயிரனைத்தும் தன்னுயிரெனக்கொள் மாண்புறு ஜார்ஜ் மன்னர் 
மன்னன் வாழ்க பல்லூழி ! ஓங்குக செங்கோல் ! வாழ்க நல்வையம் ! வளர்க 
நன்னலமெலாம் ! 

வேண்டுகோள் . 
இறைவனால் படைக்கப்பெற்ற பல்லுயிர்த்தொகுதிகளினின்றும் மக் 
களை வேறுபடுத்தி உயர்நிலையிலுய்ப்பன பெரும்பாலும் மொழியும் அதன் 
உயிராகிய உள்ளப்பாங்குமேயாகும் . ஒவ்வொரு நாட்டாரது மொழியும் 
அவற்றில் ஆக்கியுள்ள நூல்களும் அந்தந்த நாட்டினர்களது நிலையை 
நன்குணர்விக்கின்றனவாயிருக்கின்றன . சில மொழிகள் பழங்காலத்து 
உலகவழக்கிலும் நூல் வழக்கிலும் பயின்று பின்னர் மக்கள் உளவளர்ச்சிக் 
கேற்ப வளரவாற்றுவாய் உலகவழக்கிலொழிந்து நூல்வழக்கில் மட்டும் 
நிலவிவருகின்றன . அது தானும் இல்லாது இறந்தன பல . இன்று உலக 
வழக்கிலும் நூல் வழக்கிலும் உலாவிவரும் மொழிகள் பல பிற்காலத்தே 
தோன்றி நாளுக்குநாள் வடிவு திரிந்து இன்னும் ஒரு நிலையடையாது திரி 
யுந் தன்மையவாய் இருந்துவருகின்றன . நமது தமிழ் மொழியோ இப் 
பொழுதைய மொழிகள் ஒன்றற்கும் தொன்மையிற் பின்வாங்காததாய் 
தனக்கென ஒரு தனி நிலையைப் பழங்காலத்திலேயே பெற்று நம் நாட்டில் 
வழங்கிவருகிறது . இருவழக்கிலும் பயின்று , உள்ளூறு ஒன்றும் உறாமலும் 
உற்று நோக்குவார்க்கு வருங்காலத்தும் தான் ஊறுபடா உண்மையைப் 
புலப்படுத்திக்கொண்டும் உலகில் நிலைத்திருப்பது நந்தாய் மொழியாம் 
சிந்தாமணியோன்றே எனினும் மிகையாகாது . 


II 


ஒவ்வொரு நாட்டின் நூல்களும் , ஒவ்வொரு காலத்தின் நூல்களும் 
அந்தந்த நாட்டில் அந்தந்தக்காலத்தில் வாழ்ந்து வந்த மக்களது உலகியல் 
நிலையையும் உளமுறு நிலையையும் விளக்குகின்றன என்னும் பிழைபடா 
உண்மையைக் கொண்டு நமது சங்க நூல்களை 

நமது சங்க நூல்களை ஆராய்வோமாயின் நமது 
முன்னோர்கள் நன்னிலை எவற்றிலும் தன்னிகரிலையெனத் தனிப்புகழ் 
பெற்ற தமிழ்ப்பழங்குடிகள் என்பது நன்கு புலப்படாமற்போகாது . 
முல்லைக்குத்தேரும் மயிலுக்குப் போர்வையும் தொல்லையளித்த நல்லவர் 
வாழ்ந்ததும் , இப்பிறவியிற் செய்யும் நன்மைகள் மறுமையில் துணையாகு 
மென் றெண்ணினும் தான் செய்த நற்செயல் பயன்கருதிச் செய்தலால் 
உண்மையான அறமாகாது என உளங்கொண்ட பேரறிஞர் பிறங்கியதும் 
பீடு பெறு தமிழ்நாடே , கல்வியிலும் வீரத்திலும் சிறந்த பெண்மணிகள் 
உண்மை திகழ் ஒழுக்கத்தால் பெண்மை நிலை காட்டியதும் நமது தமிழ் 
நாடே . திரைகடலோடிப்பெருங் திபெருக்கியும் உலைவிலா உழைப்பினால் 
உணவுப் பொருள்கள் பலவிளைவித்தும் கல்வியால் அறிவை மேம்படுத் 
தியும் நெறிக்கொரு எடுத்துக்காட்டாய் விளங்கியதும் நமது உயர் தமிழ் 
நாடேயாகும் . 

இத்தகைய மேம்பாடுவாய்ந்த தமிழகத்தில் மொழியை எவ்வாறு 
மதித்து வந்தார்களென்று ஆராய்வோமாயின் , தங்கள் உயிரின் மேலாக 
மதித்து வந்தார்களென்பது தெற்றெனப் புலப்படுகின்றது . சங்ககாலங் 
களில் மொழிவல்லோரை வேந்தரும் போற்றி வந்தார்கள் . தமிழ்மொழியில் 

பெறுவதைத் தங்கள் பிறவிப்பயனில் ஒன்றாகக்கருதிவந் 
தார்கள் . பின்னரும் ஒவ்வொருசமயத்தாரும் , தங்கள் தங்கள் கடவுளரும் 
தமிழ்க்குத் தொண்டு செய்தார் என்று கொண்டு மகிழ்வாராயினர் .. 
தாங்கள் தாங்கள் கொண்ட ஒப்புயர்வற்ற உயர்பெருங் கடவுளே தங்கள் 
மொழிக்குத் தொண்டு செய்தார் என்பதினும் மொழிப்பாலுள்ள தம் 
ஆர்வத்தை விளக்குவது எங்ஙனம் ? 

உலகத்திலேயே ஒப்புயர்வற்றதெனப் புகழத்தகும் நம்மொழி 
இப்பொழுது தன் மக்கள் பலராலும் புறக்கணிக்கப் பட்டுவருவதைக் 
கருதி தமிழ் மொழியைத் தன் பழநிலையிலிருத்த வேண்டியும் அதன் 
உயர்வை உலகறியச் செய்ய வேண்டியும் 

டியும் உலக அறிவைத்தமிழர் 
கள் உணரவேண்டியும் நிறுவிய நமது சங்கம் ஆற்றிவரும் தொண்டுகள் 
பலவாயினும் ஆற்றவேண்டியன மிகப்பலவிருக்கின்றன. முதற்கண் 

பண்டைய நூல்களை யெல்லாம் நன்கு அச்சிடுவித்து யாவரும் 
வாங்கக்கூடிய எளிய விலைக்கு விற்றல் வேண்டியிருக்கிறது . இக்காலத்திற் 
கேற்ப புது நூல்கள் பல தக்க அறிஞர்களைக் கொண்டு எழுதுவித்து வெளி 
பிடல் வேண்டியிருக்கின்றது . இவற்றை யெல்லாம் முற்றுவிப்பதற்கு 


ஒருபாட்டுப் 


நமது 


பொருளும் துணையும் இன்றியமையாதனவாயிருக்கின்றன. தமிழர்களில் 
தூற்றில் ஒருவரேனும் தம்மாலியன்ற சிறு உதவி செய்வதென உளங் 
கொண்டு எம்மோடு ஒத்துழைக்க முன் வருவார்களாயின் இன்றே நம் 
தமிழை எழில் பெறக்காணலாம் . தமிழ் நிலை உயரின் நம் நிலை உய 

உயரும் . 
நாம் உயர்வடைவோம் , 

அன்பர்களே ! எவ்வளவு தானும் நாங்கள் முயன்றாலும் , தனிமரம் 
தோப்பாகுமா ? தாங்களும் தமிழர் தமிழ்க்குத் தொண்டு செய்ய 
வேண்டியவர்கள் என்பதை மறந்தீர்களா ? நிலைகுலைந்த பொழுதும் 
தமிழ்க்குத் தலை கொடுத்த தண்ணளிசிறந்த திண்ணியர் குடியில் பிறந்த 
வர்கள் தாங்கள் என்பதை மறந்தீர்களா ? துயில்கின்றீர்களா ? எழுமின் ! 
எழுமின் ! கரந்தைத் தமிச்சங்கம் என்னும் கதிர் குண திசைத் தோன்றி 
விட்டது . மண மிகு மலராம் நூல்பல விரித்து , மகிழ்விக்கின்றது . 
எழுமின் . முன்னாள் நிலையும் இன்றுள நிலையும் உற்று நோக்குமின் ! இனிக் 
காலந்தாழ்த்தாது ஆவன செய்மின் ! 

தமிழ்க்குத் தொண்டு செய்யுங்கள் . உங்கள் முன்னோர் இவ்வா 
றிருந்தார் என்பது கூறும் பொழுது மட்டில் அவ்வாறு நம் முன்னோர் 
அப்படியா இருந்தார்கள் நாம் செய்ய வேண்டுவது கடமைதான் என்று 
எண்ணிக்கொண்டு இல்லம் சென்றவுடன் அதனை விடுத்து தங்கள் 
கடமையை மறந்து விடாதீர்கள் . நீவிர் எண்ணியதெல்லாம் எண்ணியபடி 
யே அடையலாம் தாங்கள் மட்டும் திண்ணமாக எண்ணி அவ்வாறே 
நடத்தல் வேண்டும் . தாங்கள் பலரும் தங்கள் பல கடமைகளுள் தமிழ் 
மொழிபேணலைத் தலைக்கடனாகக் கொண்டு ஆவன செய்மின் . இயன்ற 
பொழுது இயன்றன செய்மின் , யாவரும் ஒரே உள மாய் ஒத்துழைக்க 
வல்லீரேல் நம் தமிழ்மொழி இன்றே உயர்நிலையடையும் , நீவிர் ஓய்வாக 
நண்பரிடத்து உரையாடும் பொழுதேனும் தமிழ் நலம் உசாவுமின் . ஒரு 
நாளைக்கு ஒரு நாழிகை தமிழ் நலத்திற்காக ஒதுக்கிவைப்பதினால் உங்கள் 
பிற தொழில்களுக்கு யாதொரு இடையூறும் வரப்போகிறதில்லை . அது 
தமிழ்க்குப் பேருதவியாயிருக்கும் . தாங்கள் சிறிதென எண்ணி வீணே 
போக்கும் காலத்தையும் பொருளையும் தமிழ்க்காக்குவீரேல் அவை பல 
சேர்ந்து தமிழ்க்குப் பெருநலமாகும் . இனிச் சொல்வதென்னை ! அனைவரும் 
தமிழைப்போற்றுமின் ! போற்றுமின் !! போற்றுமின். !! 


பா . கல்யாணசுந்தரம் , 


தஞ்சை 
கரநதை . 


அமைச்சர் , 


13 


சேர்க்கை . க 
கரந்தைத் தமிழ்ச் சங்கம் , தஞ்சை. 


புரவலர் 


திருவாளர் வா . கோபாலசாமி இரகுநாத இராசாளியார் 

அவர்கள் , F. T. S. , 0. S. E. 
திருவாளர் சா.பாம . மு . சித . பெத்தாச்சிச் செட்டியார் அவர்கள் , 

M. R. A. S. , ஆண்டிப்பட்டிச் சமீன்றர் . 


தலைவர் 
திருவாளர் த வே . உமாமகேசுவாம்பிள்ளை அவர்கள் , B. A., B. L. 


அமைச்சர் 
திருவாளர் பா . கல்யாணசுந்தரம்பிள்ளை அவர்கள் . 


துணையமைச்சரும் , நிதிக்கிழவரும் 
திருவாளர் கோ . சுப்பராயபிள்ளை அவர்கள் 


திரிசிரபுரம் கிளை அமைச்சர் 
திருவாளர் E. R. நடேசபிள்ளை அவர்கள் 


கணக்குப் பரிசோதகர் 
திருவாளர் அ . கணபதிப்பிள்ளை அவர்கள் 


கல்விக் கழக எழுத்தாளர் 
திருவாளர் M.S. கலியாண சுந்தாமையர் அவர்கள் 


டி 


31 


நிறைவேற்றற் கழகத்தார் 
திரு . த வே உமாமகேசுவரம்பிள்ளை அவர்கள் , B.A. , B. 1 . 

பா . கல்யாணசுந்தரம்பிள்ளை 
கோ . சுப்பராயபிள்ளை 
ஐ . குமாரசாமிபிள்ளை 

B. A. 
சி . தக்ஷிணாமூர்த்திப்பிள்ளை 
த . பீ.சோமநாதராவ் 
க . சண்முகம்பிள்ளை 

B. A. 


11 


14 


கர் 


உ + 


* 


எ . 
அ 


12 


M 
கக 
கஉ 


கக 


ஷ 


கச 

நி 
கசு 
கஎ . 
கஅ 
ககர் 


உறுப்பினர் . 
திரு . த . வே . உமாமகேசுவரம்பிள்ளை அவர்கள் , B. A. , B. L. , . 

வக்கில் , கரந்தை 
R. வேங்கடாசலம்பிள்ளை அவர்கள் , மிராசுதார் , மோகனூர் 
அ . கணபதிப்பிள்ளை > , உத்தியோகம் , திரிசிரபுரம் . 
சி . தக்ஷிணாமூர்த்திப்பிள்ளை 

மே கரந்தை . 
R. கிருஷ்ணசாமிபிள்ளை 

ஷ திரிசிரபுரம் . 
T.N. குருமூர்த்திப்பிள்ளை வியாபாரம் , திரிசிரபுரம் . 
பா . கல்யாணசுந்தரம்பிள்ளை 

ஷ 

கரந்தை . 
V. சோவிந்தசாமிநாயுடு 

உத்தியோகம் 

ஷை 
ஆ . ச . ஆறுமுகம்பிள்ளை 

வியாபாரம் மே 
1. சொக்கலிங்கம்பிள்ளை 

மாணவர் 

வை 
கோ . கோபாலகிருஷ்ணபிள்ளை உத்தியோகம் திரிசிரபுரம் . 
நா . துரைசாமிபிள்ளை 

ஷை 
பக்கீர் முகம்மது சாஹீப் 

மிராசுதார் , வல்லம் . 
E. R. நடேசபிள்ளை 

உத்தியோகம் திரிசிரபுரம் . 
P. கோவிந்தராஜர் 

ஷ 
மு . பாலகிருஷ்ணபிள்ளை 

வியாபாரம் , கரந்தை . 
வீ . சு . சிதம்பரம்பிள்ளை 

க்ஷ 
சி . சிவராமகிருஷ்ணபிள்ளை வைத்தியர் தஞ்சை. 
ஐ . குமாரசாமிபிள்ளை 

B. A , வக்கீல் கரந்தை . 
தி . முனிசாமி முதலியார் 

உத்தியோகம் , 

சைதாப்பேட்டை , 
அ . சுப்பையாபிள்ளை 

வியாபாரம் பம்பாய் . 
ச . சண்முகம்பிள்ளை 

ஷ தஞ்சை . 
அ . பாலசுப்பிரமணியபிள்ளை 

உத்தியோகம் , மதுரை, 
தி . பொ . இராமலிங்கம்பிள்ளை க்ஷ திரிசிரபுரம் , 
ம . தா , மதார்சாஹீப் 

வியாபாரம் , வல்லம் , 
ஆ . மாணிக்கஞ்செட்டியார் 

க்ஷ ஷ 
வை . அரங்கசாமிபிள்ளை 

உத்தியோகம் , 

தச்சன் குறிச்சி . 
அ . திருவேங்கடஞ்செட்டியார் 

வியாபாரம் கரந்தை 
N. சுப்பிரமணியபிள்ளை , உத்தியோகம் திரிசிரபுரம் , 
T. A. சம்பந்தம்பிள்ளை 

ஷை ஷே 
E. R. பொன்னுச்சாமிபிள்ளை - மிராசுதார் இடைக்கியம் . 
மு . அருணாசலம்பிள்ளை 

உத்தியோகம் திரிசிரபுரம் . 
ச . அ . சாம்பசிவம்பிள்ளை 

சென்னை 


3 


35 


உஅர் 


. 


நல 


ஷ 


15 


ஙக 


திரு . த . பி . சோமநாதராவ் அவர்கள் , வியாபாரம் தஞ்சை , 
D. கந்தசாமிபிள்ளை 

. உத்தியோகம் கரந்தை . 
அ . சதாசிவம்பிள்ளை 

உத்தியோகம் திரிசிரபுரம் . 
ச . சந்திரசேகரம்பிள்ளை 

உத்தியோகம் கோவூர் , 
T.M. இராம்தாஸ்ராவ் மாடிக் ஷ தஞ்சை, 
V. பிச்சைமுத்து முதலியார் மிராசுதார் 

வரகுக்கோட்டை 
சார் அ . சகராயப்பிள்ளை 

B. A. , B. L., வக்கீல், 

தஞ்சை. 
அ . அனந்தவிசய முதலியார் 

வியாபாரம் கரந்தை . 
3. ஆ . முத்துக்குமாரசாமிபிள்ளை > B.A. , வக்கீல் , கருவூர் . 
R. திருஞானம்பிள்ளை 

உத்தியோகம் தனுக்கோடி , 
கோ . சுப்பிரமணியபிள்ளை வியாபாரம் , மன்னார்குடி . 
சொ . முத்தையாபிள்ளை ஒப்பந்தவேலை தனுக்கோடி , 
க . சாமிநாதபிள்ளை 

உபாத்தியாயர் ஆலத்தூர். 
வே . கந்தசாமிச்சேர்வைகாரர் மிராசுதார் ஆலங்குடி . 
மு . அண்ணாசாமி நாயுடு உத்தியோகம் தனுக்கோடி , 
கு . பேச்சுமுத்துப்பிள்ளை வியாபாரம் சங்கந் திடல், 
மு . இரத்தினசபாபதிபிள்ளை உத்தியோகம் பர்ஹாம்பூர் . 

பாலசுப்பிரமணியபிள்ளை உபாத்தியாயர் , கும்பகோணம் 
G2 நாராயணசாமிபிள்ளை 

மிராசுதார் , பட்டுக் 

கோட்டை 
ருகூ V. பெரியசாமிபிள்ளை 

உத்தியோகம் , கரந்தை , 
ம . சாமிக்குச்சிராயர் 

மிராசு தார் , குருங்களூர் . 
பொ . சொக்கலிங்கம்பிள்ளை 

க்ஷ 

கூடலூர் , 
சி . சாமியையாத்தேவர் 

ஷை அருந்தவபுரம் . 
S. கோவிந்தசாமிச்செட்டியார் ,, உத்தியோகம் , பள்ளியக் 

கிரகாரம் . 
ச . கோபாலபிள்ளை 

ஷை பாளையங்கோட்டை , 
நகர் ம . உலகநாதபிள்ளை 

வியாபாரம் தஞ்சை , 
சுல் M.S. கலியாணசுந்தரமையர் வக்கீல் கரந்தை . 

நா . கோதண்டபாணிப்பிள்ளை உத்தியோகம் தனுக்கோடி . 
அ . சாமிராவ் 

மே 

தஞசை . 
க . சாமிநாதபிள்ளை 

டி 

மதுரை , 
சுப்பராயலு நாயுடு 

வியாபாரம் , வல்லம் . 
T.B. தாஸ்ராவ் 

- B. A. , உத்தியோகம் , 

வேதாரணியம் , 


JJ 


ருக 


13 


16 


வ 


सार 


எய 


எவ 


13 


J 


35 


எ 


231 


எக 


சாளர் திரு . S. இராசகோபாலபிள்ளை அவர்கள் உத்தியோகம் தஞ்சை 
காலம் க . சண்முகம்பிள்ளை 

1 , 3. A. , வக்கீல் , தஞ்சை 
அல்லிமுத்துப்பிள்ளை 

உத்தியோகம் , தஞ்சை . 
अरक மா . வே . கோபாலகிருஷ்ணையர் வியாபாரம் , கரந்தை , 
T. R. விசுவநாதபிள்ளை உத்தியோகம் , இராமச்சந் 

திரபுரம் , 
எக ம . நடராசபிள்ளை 

B. A. , B.L. , வக்கல், 

தஞ்சை . 
ச . சி . பஞ்சந் தம்பிள்ளை வியாபாரம் , கும்பகோணம் . 
வெ . இராமச்சந்திரராவ் உத்தியோகம் , தனுக்கோடி . 
து , சுப்புசாமிநாட்டரையர் உபாத்தியாயர் ஆச்சாம்பட்டி 
மு . அரிகரபுத்திரசெட்டியார் வியாபாரம் , வல்லம் , 
T.R. இராசரத்தினம்பிள்ளை , B. A. , L. T. , உத்தியோகம் , 

பொள்ளாச்சி . 
அ . சதாசிவக் கண்டியர் 

மிராசுதார் , ஆவாரம்பட்டி , 
எது 

S. சோமசுந்தரம் பிள்ளை மாணவர் , சிவகங்கை . 
- மு . வேங்கடசாமி நாட்டார் 

உபாத்தியாயர் , திரிசிரபுரம் 
M. முத்தையா நாட்டார் மிராசுதார் , அரசன்குடி , 
R. நடேச முத்தரையர் 

மாணவர் , திரிசிரபுரம் . 
அஉ த . பொ . கை . அழகர்சாமி 

பிள்ளை - B. A , உத்தியோகம் , 

பாவகாசம் 
அக ப . சு . சாமிநாத ராவ் 

க்ஷ 

தஞ்சை 
> , 5. பொன்னுச்சாமிபிள்ளை சங்க தவித்துவான் , தஞ்சை, 
அரு T.V. சதாசிவப் பண்டா 
ரத்தார் 

உபாத்தியாயர் , கும்பகோணம் 
சா . வேங்கடராம ஐயர் 

க்ஷ 

க்ஷ 
அஎ 1. சா , சிவராமபிள்ளை 

வியாபாரம் , தஞ்சை. 
அஅ 

T.S. சுப்பையாபிள்ளை உத்தியோகம் , திருநெல்வேலி . 
T.G. மாணிக்கம்பிள்ளை 

ஷை தஞ்சை 
கல சொ . மதுரையாபிள்ளை 

மிராசுதார் , சந்தலை , 
அ . பொன்னுச்சாமிபிள்ளை 

கரந்தை . 
S. மகாலிங்கம் பிள்ளை * உத்தியோகம் , மகர்நோம்புச் 

சாவடி , 
சா , மாணிக்கம்பிள்ளை 

ஷ தஞசை . 
R. அருணாசலம்பிள்ளை உத்தியோகம் , திரிசிரபுரம் . 
கரும் T. G. வீரபத்திரபிள்ளை 

ஷை கருவூர் . 


அக 


அக 


33 


1 


31 


17 


யை 


1 


உ 


க 


பாடு 


1 . 


ச 


3 


33 


21 


32 


திரு . நா . சண்முக முதலியார் அவர்கள் மிராசுதார் பனையூர் . 
கஎ 1. ஆ . சா . பழநியாண்டிப் 
பிள்ளை 

ஆற்காடு , 
க - அ . கிருஷ்ணசாமித்தேவர் 

ஷை 

வாட்டார் . 
V. சுப்பராய முதலியார் உத்தியோகம் , திரிசிரபுரம் . 
தி . கூரத்தாழ்வார் முத 
லியார் 

க்ஷ 

ஷே 
அ கந்தசாமிபிள்ளை 

உபாத்தியாயர் , கோயமுத்தூர் 
S. செல்லப்ப முதலியார் உத்தியோகம் , திரிசிரபுரம் . 
C. சச்சிதானந் தம்பிள்ளை 

க்ஷ 

தஞசை 
1 , அ . சதாசிவம்பிள்ளை 

ஷ கரந்தை . 
G. சுப்பராயபிள்ளை 

ஷ 

ஷ 
இ . மகம்மதுகன்னி 
சாஹீப் 

வியாபாரம் , வல்லம் . 
வே , முத்துசாமிக் 
கண்டியர் 

மிராசுதார் , சுங்கந் திடல் . 
அ 1 , அ . முருகைய செட்டியார் 

மிராசுதார் நீடாமங்கலம் . 
க . தம்புசாமிச் செட்டியார் 

க்ஷ 

ஷை 
பால் S. சோமசுந்தர 
முதலியார் 

உத்தியோகம் , தஞ்சை . 
த . சி . துரைசாமியிள்ளை 1 , உத்தியோகம் . ஷ 
சா , சச்சிதானந்தத் 
தஞ்சைராயர் 

மிராசுதார் , கூடலூர் . 
து , முத்துக்குமாரசாமித் 
தஞ்சைராயர் 

ஷ க்ஷை 
3. சு . காமாட்சியாபிள்ளை 

ஷை 

குளமங்கலம் . 
சா . சுப்பராயபிள்ளை 

வியாபாரம் , ஆலத் தூர் . 
A. கோவிந்தசாமிபிள்ளை 

மிராசுதார் 

ஷ 
சி . வைத்தியலிங்கம்பிள்ளை 

ஷை 
V. சிவசாமிபிள்ளை 

க்ஷ 
சா . குப்புசாமி முதலியார் உத்தியோகம் , மணக்கால் . 
உய P. சுப்பையா முதலியார் மிராசுதார் , ஆலத்தூர் . 
பாஉசர் தே . வையாபுரி உடையார் மிராசுதார் , மேலைக்கற்கண்டார் 

கோட்டை 
உஉர் க . அண்ணாமலைப்பிள்ளை 

ஒப்பந்தவேலை , கருவூர் . 
SIT 2 . 
2.கூ 5. ரெ . கிருஷ்ணசாமி 

ஐயங்கார் 

B.A , B.L . , வக்கீல் , மதுரை 


ITS 


3 


321 


T. க 


ஷ 


பாகம் 


19 


18 


o 
ܬ6 


உக 


உடையார் 


பாங்க 


கூட் 


உசர் திரு . சிவ , சோலைமுத்துப் 

பிள்ளை அவர்கள் தமிழ்ப்பண்டிதர் , தஞ்சை , 
ப . சிங்காரவேலுப்பிள்ளை மிராசுதார் , பள்ளியக்கிரகாரம் . 
உசு வா . முத்துசாமி நாயுடு 

வை 

க்ஷ 
பா உள சா , சிங்காரவேலுப்பிள்ளை 

ஆற்காடு 
பாஉ அர் நீ . கந்தசாமிபிள்ளை 

மாணவர் , பள்ளியக்கிரகாரம் , 
க . அம்மையப்பிள்ளை 

, மிராசுதார் , ஷை 
மா நல் + , A. T. பன்னீர்ச்செல்வ 

Bar- at - Law , தஞ்சை . 
1 , மு . குருசாமிபிள்ளை உத்தியோகம் , திரிசிரபுரம் . 
N. சுந்தரராஜலு நாயுடு 

மிராசுதார் , ஒட்டர்பாளையம் . 
பாங N.S. முத்துசாமி நாடார் உத்தியோகம் , கரந்தை . 
நசர் ச . மாரிமுத்து நாடார் வியாபாரம் , விருதுப்பட்டி , 
பொ . மாணிக்கம் 
செட்டியார் 

ஷை தாதம்பேட்டைப் 

பழுவூர் , 
பாகக திரு . தாமஸ்கதிர்வேல்நாயனார் 

B. A. உத்தியோகம் , 

வாலாசாதகரம் . 
பாகள கி . அரங்கசாமிபிள்ளை மிராசுதார் . திருவாலம்பொழில், 
நஅ . TG . 
T. G. நாராயணசாமி 

பிள்ளை மிராசுதார் , கரந்தை . 
1. உலகநாதபிள்ளை தமிழ்ப்பண்டிதர் , தஞ்சை . 
சய , B.S. ஆறுமுகம்பிள்ளை மிராசுதார் , சித்தர்காடு , 
பாசக R. கோவிந்தசாமிபிள்ளை 1. உத்தியோகம் , திரிசிரபுரம் , 
R. கோபாலசாமிராவ் 

வை 

தஞ்சை. 
ச வே . ஆ . அற்புதம்பிள்ளை 

வ மகர்கோம்புச்சாவடி , 
பாசசர் சீமாட்டி சண்பகவல்லி 

அம்மாள் 

குடித்தனம் , கரந்தை . 
பாசரும் திரு. பெ.ரி. கிருஷ்ணபிள்ளை வியாபாரம் . 

க்ஷ 
பாசசு . தி . செ . இராமசாமி 

பிள்ளை உத்தியோகம் , தனுக்கோடி . 
S. கிருஷ்ணமூர்த்திஜயர் 

வை 

க்ஷ 
காசஅ A.S. அழகண்ணன் செட்டியார் அவர்கள் 
வியாபாரம் , போதிநாயக்கனூர் , ஆயுட்கால 

உறுப்பினர் . 
ஸ்ரீ . வீராச்சாமிபிள்ளை உத்தியோகம் , தஞ்சை 


Fe 


சக . ப 


19 


JA 


பாடுஎ 


13 


பாசுக 


மரலர் திரு . ஆ . சுப்பிரமணியபிள்ளை அவர்கள் B.A. , உத்தியோகம் , தஞ்சை 
பாடுக V. தியாகராசர் 

உத்தியோகம் திரிசிரபுரம் . 
5 * N. குப்புசாமிநாயுடு 
பாடுகள் , K. திருமலைசாமிநாயுடு 
மாசர் , K. சாமிநாயுடு 

வியாபாரம் . 
பாடுடு M. பெரியசாமிபிள்ளை 

உபாத்தியாயர் 
M. மாரிமுத்துப்பிள்ளை உத்தியோகம் , தஞ்சை. 
த , ச . புருஷோத்தம 

பிள்ளை 
பாடு அ N. கந்தசாமிபிள்ளை 

பாளையங்கோட்டை , 
மு , கலியாணசுந்தரம் 
பிள்ளை 

தஞசை 
பாகம் K. முத்துக்குமாரசாமி 
பிள்ளை 

திரிசிரபுரம் , 
S. V. இராசகோபால 

பாகவதர் வியாபாரம் மகர்நோம்புச்சாவடி . 
சு 2 திரு.து. வேங்கடரத்திமை 

நாயுடு அவர்கள் , உத்தியோகம் , திருநெல்வேலி . 
ராக இ . குப்புசாமிநாயுடு 

மை தஞ்சை 
ச . சோமசுந்தர தேசிகர் 

திருவாரூர் 
மு , கலியப்பெருமாள் 

வன்னியர் மிராசுதார் , கூடலூர், 
நா . பொன்னுசாமித் 
தஞ்சைராயர் 

வை 

ஷ 
கோ . பஞ்சநதப்பத்தர் இரத்தினவேலை , தஞ்சை. 
பாசுஅ . தி . ந . சுப்பிரமணிய 
பிள்ளை உத்தியோகம் , 

ஷை 
தா . அமீர்பாட்சாசாஹீப் வைத்தியம் , 
நா . சிதம்பரஞ் 

செட்டியார் லேவாதேவி , 
செ . பொன்னுச்சாமி 

பிள்ளை 
தி . சோ . தியாகராச 
ஞானியார் 

பத்திராதிபர் , திருவாரூர் 
த சா . மகாலிங்கப்பத்தர் தங்கவேலை , தஞ்சை. 
க . அரங்கசாமித்தேவர் மிராசுதார் , சாடந்தக்குடி . 
கை . கோபாலசாமித் 

தேவர் 


க்ஷ 


மாசன 


ககாக 


பாஎய 


எக 


GE 


ரேஎச 


எரு 


20 


கை 


5 


B. A. 


பாஅக 


அஎ 


முதலியார் 


என் திரு . தி . து . அப்பாசாமிப் 

பிள்ளை அவர்கள் உத்தியோகம் , தஞ்சை . 
எஎ . உ . க . இலக்குமண 
பிள்ளை 

திரிசிரபுரம் . 
எஅ அ . சிதம்பரமுதலியார் 

சீபெரும்பூதூர் . 
ரெ . வெ . இரத்தின 
சபாபதி பிள்ளை 

வியாபாரம் , மேலூர் . 
ள அய த . ம . இரத்தினசபாபதி 

பிள்ளை உத்தியோகம் , திருநெல்வேலி . 
V. சிதம்பரம்பிள்ளை 

பூந்தோட்டம் , 
1 42 , T.S. சபாபதிபிள்ளை 

ஒரத்தனாடு , 
V. கோவிந்தராசலுநாயுடு உபாத்தியாயர் , தஞ்சை 
ள அசர் ந . சி . குருசாமிநாயுடு மிராசுதார் , திருவாரூர் 
அடு T. M. சாரங்கபாணி 

பிள்ளை உத்தியோகம் , ஆலக்குடி, 
197 அசு + - K. குப்புசாமிபிள்ளை 

பல்லாரி . 
M.G. நல்லதம்பி 

தஞசை . 
1 அஅ M.R. இராமகிருஷ்ணன் 

உலப்பேன் ( இலங்கை ) 
அசு 

வ . இராமச்சந்திரபிள்ளை மிராசுதார் , திருமணங்குடி . 
ம . முத்துவேல் நாயனார் சோதிடர் , மிராசுதார் , 

வல்லம் . 
) , மு . புஷ்பநாதபிள்ளை 

கணக்கர் , ஐயன்பேட்டை . 
கோ . வீரப்பிள்ளை 

வியாபாரம் வல்லம் . 
சு . இராமலிங்கஞ் 
செட்டியார் 

வியாபாரம் , கரந்தை . 
L. சின்னையா உடையார் மிராசுதார் , பெரும்பண்ணையூர் 
T. M. கண்ணுச்சாமிபிள்ளை ,, உத்யோகம் , கரந்தை 
T. M. பக்கிரிசாமிபிள்ளை 
K சுப்பிரமணியபிள்ளை 

M. A. , M. 1. , வக்கீல் , 

திருமயிலை , 
கஅ மறைத்திருவன் சுவாமிவிருதை 

சிவஞான யோகிகள் - கோவிற்பட்டி , 
மகசு - திரு. T.S. மாணிக்கவாசகம் 

பிள்ளை மாணவர் , கரந்தை . 
உா திரு . T. G. கலியப்பெருமாள் பிள்ளை அவர்கள் , உத்தியோகம் , 

திருமக்கோட்டை 


52 


A கடு 


33 


கன் 


21 


உாஉ 


| Oாச 


2TS 


உாது 


ல் , 


உாக திரு . ச . திருநாவுக்கரசுப்பிள்ளை அவர்கள் , உத்தியோகம் , தஞ்சை 

க . சொ . நடேசத்தேவர் மிராசுதார் , தம்பிக்கோட்டை 
உா * T.G. கோபாலபிள்ளை வியாபாரம் , திரிசிரபுரம் . 
ச . சாம்பசிவம்பிள்ளை 

உத்தியோகம் , 
உாடு . உ . க . பஞ்சரத்தினம்பிள்ளை,, வியாபாரம் , 
- ச . சச்சிதானந்தம்பிள்ளை 

-- B. A. , L. T. , 2.த்தியோகம் , 

சைதாப்பேட்டை , 
A. R. சிவானந்த முதலியார் , மிராசுதார் , கரூர் . 
R. P. சேதுப்பிள்ளை 

B , A. , B , I., வக்கீல் 

திருநெல்வேலி 
- மு . தண்டாயுதபாணிக்காடவ 

ராயர் மிராசுதார் , விண்ணமங்கலம் . 
உாய - இரா . காளத்தியையர் 

உத்தியோகம் தஞ்சை 
உாகக் > மு . இராமசாமிச்செட்டியார் . வியாபாரம் , திரிசிரபுரம் . 

T.S. சாமிநாதபிள்ளை உத்தியோகம் , 
உாக 

ந . மு . பூவணலிங்கம்பிள்ளை, 
உாகசர் , பி . சுந்தரமையர் 

கரந்தை , 
உாகடு பா.வே. மாணிக்கநாயக்கர் , B. E. , M.C 1. ( LONDON ), 

உத்தியோகம் , வேலூர் , ஆயுட்கால உறுப்பினர் . 
சா , சண்முகசுந்தரம்பிள்ளை பிராசுதார் , கரந்தை . 


வாக 


+ ae 


331 


3 


15 


உாகக 


புத்தகசாலைக்கும் உறுப்பினர் . 


* திருச்சிக்கிளை உறுப்பினர் 


சேர்க்கை உ . 


9.G 


காந்தைத் தமிழ்ச் சங்கம் , தஞ்சை,. 
காலயுத்தி சித்தார்த் தியாண்டில் புத்தகங்கள் 

உதவியவர்களின் விவரம் . 
கரந்தைத் தமிழ்ச் சங்கம் ( விலைக்கு வாங்கினவும் , பிறவும் ) 20 
திரு . ச . பொன்னுசாமிபிள்ளை அவர்கள் , திரிசிரபுரம் 

30 
த.வே. உமாமகேசுவரம்பிள்ளை 

B. A B. L. , கரந்தை 26 
A. சாம்பசிவம்பிள்ளை 

7 
பெ . கோவிந்தராசர் 

திரிசிரபுரம் 

4 
3 , அ . கணபதிபிள்ளை 

3 
-- அ . சிதம்பரம்பிள்ளை 

2 
அ . சதாசிவம்பிள்ளை 

2 


6 


3 


11 


22 


ய 


இக 


திரு. பாலையானந்தசுவாமிகள் அவர்கள் திருப்பனந்தாள் 
2 

பண்டிதர் . அ . எந்தசாமிபிள்ளை , கோயமுத்தூர் 
திருவாரூர்த் தமிழ்ச்சங்கம் 

1 
1 பழனிவேற்பிள்ளை 

> தஞசைக் கீழைவாயில் 

1 
சிவ . சோலைமுத்துப்பிள்ளை 

கோட்டை , 1 
ம . நடராசப்பிள்ளை 

A B.A. , B. L., தஞ்சை 1 
வீ . சுப்பராயபிள்ளை 

கரந்தை 

1 
நா . கணபதிபிள்ளை 

பள்ளியக்கிரகாரம் 
1 
பா . கல்யாணசுந்தரம்பிள்ளை 

கரந்தை 

1 
T.S. அருணாசலம்பிள்ளை 

1 
S. T. நாகப்ப செட்டியார் 

காரைக்குடி 

1 
T. B. தாஸ்ராவ் 

B.A. தஞ்சைக்கோட்டை 1 


D ऊ 


எ 


107 


சேர்க்கை கூ . 
கரந்தைத் தமிழ்ச் சங்கம் , தஞ்சை 

திரிசிரபுரம் கிளை 

ஆறாம் ஆண்டின் அறிக்கை. 
எந்தலங்களும் ஒருங்கெய்தப்பெற்ற இந்நகரிலிக்கிளை தனக்குவமை 
யில்லாதான் பேரருளால் தனது ஆமும் ஆண்டு நிறையப்பெற்றது . 

க . உறுப்பினர் . 
சென்ற வாண்டினிறுதியில் இக்கிளை உறுப்பினராய் நின்றார் இரு 
பத்தொன்பதின்மர் . இவருள் தாம் ஒப்பிய சிறு ஒப்பத்தொகையைச் 
செலுத்த இயலாமல் சங்கத்தினின்றும் விலகிக்கொண்டாரொருவர் , இந் 
நகரினின்றும் வேற்றூருக்குப் போய்த் தாயவையுடன் சேர்ந்தாரொருவர் 
எஞ்சிநின்ற இருபத்தெழுவரோடு இச்சங்க நலங்கருதிப்பு தியராய்க் 
கூடினார் ஆறு பேராக, 

ஆறு பேராக , இவ்வாண்டினிறுதியில் உறுப்பின ராய்த் தொக் 
கார் முப்பத்து மூவராவர் . 

உ . கூட்டங்கள் . 
சித்தார்த் தியாண்டு ஆடித் திங்கள் சு - ம்நாள் ( 21-7-19 ) இந்நகர்ப் 
பொதுமன்றத்தில் திருக்கோவலூர் ஆதீனம் திருப்பாதிரிப்புலியூர் திரு 
ஞானியார் மடத்தின் தலைவர்உயர் திரு சிவசண் முக மெய்ஞ்ஞான சிவா 
சாரிய சுவாமிகள் அவர்கள் செந்தமிழ்ச்சிறப்பைப் பல நூல்கள் வாயிலாக 
யாவருளத்திலும் பதியுமாறு மிகத் தெளிவாய் எடுத்தோதி எங்களை 
மகிழ்வித்தார்கள் 


23 


சித்தார்த் தியாண்டு கார்த்திகைத் திங்கள் ய - ஆம் நாள் ( 25-11-19 ) 
இந்நகர் St. Joseph s College- ல் திருவாளர் பா . வே . மாணிக்கம் நாயக் 
கரவர்கள் B.E., M.C.I. ( London ) Phonetics for Students 
and Teachers - Alicient Tholkappiar Vs. Modern Jones 
என்ற பொருளை எடுத்துக்கொண்டு 

யாவரும் 

தொல்காப்பியரின் 
நுண்ணறிவு இருந்தவாறென்னையென்று வியக்குமாறு அவர் கூறிப் 
போந்த ஒலியிலக்கணத்தின் ஓர் சிறுபகுதியை எல்லோரும் களிக்க 
விளங்கவைத்து Jones துரைமகனார் வெளியிட்டிருக்கும் ஒலியிலக்கணத் 
தில் சில மாறுபட்ட கொள்கைகளையும் , தவறுகளையும் எடுத்துக் 
காட்டினார்கள். ஆயகாலை அவை வீற்றிருந்த Father H. J.Quinn 
S. J. அவர்கள் முடிவில் தொல்காப்பியரின் நுண்ணறிவை வியந்து 
நாயக்கரவர்கள் எடுத்துப் பேசாத சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு 
தொல்காப்பியர் இவைகளைப்பற்றி ஒன்றும் விளக்கவில்லையே என்று 
குறைகூறினார்கள் . இறுதியில் திரு நாயக்கரவர்கள் அவைகளைப்பற்றி 
தொல்காப்பியர் நன்கு விளக்கியிருக்கின்றார் என்றும் அவைகளை இங் 
கெடுத்துச் சொல்லக் காலமில்லை யென்றும் , காலம் வாய்க்குங்கால் மற் 
றோர் முறையில் அவரது ஐயப்பாடுகளைத் தீர்த்துவைப்பதாகவும் பதி 
லளித்தார்கள் . இக்கூட்டத்தை இனிது நடத்திவைத்த Father H.J 
Quinn s . ) . அவர்கள் பால் யாம் என்றும் நன்றி பாராட்டக் கடமைப் 
பட்டிருக்கின்றோம் . 

இப்பெரியார் தம் அரும்பெருங் காலங்களைத் தமிழுக்குழைத்தலே 
தகுதியென்று உன்னி , பற்பல இடங்களுக்கும் வலியச்சென்று தமிழுக் 
கிருக்கும் சிறப்பைத் தமிழ்மக்கள் நன்குணர எடுத்தோதிவருவது தமிழுல 
கம் அறியா ததன்று . யாம் அவர்கள் மாட்டு நன்றி பாராட்டக் கடமைப் 
படுவதோடு , அவர்கள் பிணியற்றவல்லுடம்போடு நீடூழி வாழ்ந்து , அவர்கள் 
கைக்கொண்ட தமிழ்த்தொண்டு இனிது நிறைவேற எல்லாம் வல்ல செம் 
பொருளை மனமொழி மெய்களால் வழிபடுகின்றோம் , 

ந . நூலாராய்ச்சி 
சென்ற வாண்டின நீக்கையிற் குறிப்பிட்டபடியே புறநானூற்றில் 
ஆராய்ந்த செய்யுட்கள் இருநூறு , இம்முயற்சிக்குத் துணையாவார் மிகச் 
சிலரே . இனியேனும் உறுப்பினர் எல்லோரும் இப்பெறுதற்கரிய காலத் 
தைப் பயன்படுத்திக்கொள்ள வேண்டுகிறோம் . 


24 


ச . வருவாய் 
இக்கிளை மூலமாய் இவ்வாண்டின் வருவாய் கீழ்க்கண்டவாறு ; 
மாதச்சந்தா 

. 120-7-0 
புத்தகசாலைச்சந்தா 

12-8-0 
நன்கொடை 

113-0-0 


245-15--0 
27-10-9 


பொதுக்கூட்டங்களின் செலவு 


பாக்கி 


218-4--3 


இச்சங்கம் செய்ய முயலும் நலங்களை நன்குணர்ந்த உறுப்பினர் 
பலரும் , சங்கம் நடாத்திவரும் பணிகள் முட்டுப்பாடின்றி நிறைவேற 
எம்மோடு துணை நின்று ஒத்துழைப்பதோடு தம்மாலியன் றவரை தக்க 
உறுப்பினர்களைச் சேர்த்துக் கொடுக்கவேண்டுகிமுேம் . 

கு . நன்றி கூறல் , 
எம்மாட்டு ஒரு சிறிதும் கைம்மாறு கருதாதுயாம் கல்வி கேள்விகளில் 
மேம்படவேண்டு மென்பதையே எண்ணிப் பேரன்புடன் வழக்கம்போல் 
எங்கட்குப் பாடங்கற்பித்து வரும் , திருவாளர் பண்டிதர் மு . 

வேங்கட 
சாமி நாட்டாரவர்கட்கும் , எங்கள் பொதுக் கூட்டங்களை நடத்த இடந் 
தந்து தவிய இந்நகர்ப் பொதுமன் றச்சபையார்கட்கும் , சூசையப்பர் கல் 
லூரித் தலைவரவர்கட்கும் , எம்பொதுக் கூட்டங்களை நலம் பெற நடத்தி 
வைத்த திருவாளர் S. அற்புதசாமி உடையார் B. A. , 1. T. , அவர்கட்கும் 
எங்கட்குப் பொருளுதவிய இந்நகர் வணிகர்கட்கும் செல்வர்கட்கும் , 
வழக்கம்போல் எங்கட்குவேண் வென செய்துவரும் எம் தாய்ச்சங்கத்தாருக் 
கும் , உலகமாறிடினும் உறுதிமாறாது தமிழ்த் தொண்டு புரிந்துவரும் 
எங்களருமைத் தலைவரவர்கட்கும் எங்களன் பார்ந்த கடப்பாட்டை மன 
மாரச் செலுத்துகின்றோம் . 

நலம் . 


திரிசிரபுரம் 


E. R. நடேசன் . 

கிளையமைச்சர் . 


சித்தார்த்தி , தை 


சேர்க்கை ச . 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் , தஞ்சை . 

( காப்பிடப்பெற்றது . ) 
காலயுத்தி - சித்தார்த்தியாண்டில் வரவு , செலவு நீரல் , 


தெகை 


தொகை . 


வரவு . 


செலவு , 


ரூ . அ.ப. 


ரூ.அ.ப 


சென்றவாண்டின் கடை 

பொதுக்கூட்டம் 

41 410 
சியில் மிச்சம் 1868 17 அச்சுக்கூலி 

3116 
இவ்வாண்டில் : 

எழுதுகருவிகள் 

181150 
திங்கட்கட்டணம் 49611 0 வழிச்செலவு 

18 6 
அஞ்சல் 

603 
நூல்நிலையக்கட்டணம் 46.00 நூல்கள் 

41 60 
பத்திரிகை 

5213 O 
நன்கொடை 

1882 28 எழு. எட்டாவது 

ஆண்டுத் திருவிழா 1159153 
வட்டி 63511 சாமான்கள் 

99113 
வினைஞர்கூலி 

345 410 
நூல்கள் விற்பனை 

659 பொறியோலை 100 

( Stamp Paper ) 
13 40 தூல்கள் கட்டுக்கூலி 281 60 

கட்டிடங்கள் சாமான் 
கள் பழுது பார்த்தது 761 5 0 

72 1 
இறை 

3 410 
சில்லரை 

708 


தனி 


விளக்கு 


மிச்சம் இருப்பு 


1893130 
12482 1 6 


மொத்தம் .... 4375 146 


4375114 6 


கருந்திட்டைக்குடி பா . கல்யாணசுந்தரம் , கோ . சுப்பராயன் , 
இரௌத்திரி ஸ 
வைகாசிமீன் 

அமைச்சர் . 

நிதிக்கிழவர் . 
ஆராய்ச்சியிற் சரியெனக் காணலாயிற்று 

அ . கணபதி , 
கணக்கு ஆராய்ச்சியாளர் . 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் 


தமிழ் மணம் பரப்பும் 


அடியிற்கண்ட அருமையான 

நூல்கரைச் சங்கத்தில் 
விலைக்குப் பெறலாகும் 


ரூ.அ. பை 


உபந்நியாசங்கள் ( பல புலவர் 

செய்தவை ) 


0 - ச- 


கல்விப் பயிற்சிக்குரியது தாய் மொழி . 

( வே . இராதாகிருட்டின பிள்ளை , பீ . எ . ) 


0-0 - சு 


பிரசங்கங்கள் ( வீ . வேங்கடராம பிள்ளை ) 


--- 


ஆசானாற்றுப்படை ( ஆர் . வேங்கடாசலம் 
பிள்ளை ) 


0 -- க 


வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சி (பண்டி 
தர் மு . வேங்கடசாமி நாட்டார் ) 


0 -- க 


நக்கீரர் ( பண்டிதர் மு . வேங்கடசாமி 
நாட்டார் ) 


- 
لك 
- 


கபிலர் ( 


வை 


அச்சில் 


காரிகாற் சோழன் (பண்டிதர் எல் . உலக 
நாத பிள்ளை ) 


0-42--0 


கன்றுங் கனிய தவும் ( 


ஷ 


0 - சு -0 


செந்தமிழ் மணம் பரப்பும் 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் . 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் 


தண்டமிழ்த் தொண்டு புரியும் . 


BE 


தமிழ் . 
சங்க நிதி பதும நிதி 

யிரண்டுந் தந்து 
தரணியொடு வானாளத் 

தருவ ரேனும் 
மங்குவார் அவர் செல்வம் 

மதிப்பேம் அல்லேம் 
மாதமிழுக் கேகாந்தர் 

அல்ல ராகில் 
அங்கமெலாம் குறைந்தழுகு 

தொழுநோயராய் 
அவுரித்துத் தின்றுழலும் 

புவயை ரேனும் 
தங்குபுகழ்ச் செந்தமிழ்க்கோர் 

அன்பரர்கில் 
அவர்கண்டீர் யாம்வணங்குங் 

கடவு ளாரே 


தண்டமிழ்த் தொண்டே புரியும் 


கரந்தைத் தமிழ்ச் சங்கம் 


